GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No. TN /CCN/467/2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 2 .40 Paise . 


E 
TAM 


MOMENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNAD 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


TIUMPHS 


No. 2 ] 


CHENNAI, WEDNESDAY, JANUARY 11, 2012 

Margazhi 26 , Thiruvalluvar Aandu - 2042 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


HOME DEPARTMENT 


HOME , PROHIBITION AND EXCISE 

DEPARTMENT 


Code of Criminal Procedure — 


Tamil Nadu Prohibition Act Amendment 


10 - 11 


Defining jurisdiction of newly opened Metro || 

type Police Station at Kanathur .. . .. . 


10 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 


Defining jurisdiction ofnewly opened CMBT 

Police Station as Metro I type atKoyambedu 


- 


10 


Disputes between Workmen and Managements 

referred to : 


11 - 12 


Appointment of certain Officials for the purpose 

of conducting the trial case before Special 
Judge for Tamil Nadu Protection of Interests 
of Depositors ( in financial Establishments ) 
Act 


Industrial Tribunal for adjudication 


10 


Labour Courts for adjudication 


.. 


.. 


12- 14 


D . I.P. — 11-2 (1)— 1 


[ 9 ] 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT. 


Notification under Code of Criminal Procedure . 


Defining jurisdiction of newly opened Metro Il type 

Police Station at Kanathur. 


[G . O .Ms. No. 881, Home (Pol- XIV ), 15th December 2011.) 

No. II (2 )/HO /23 / 2012 . — Under Clause (s ) of Section 2 of the 
Code of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), The 
Governor of Tamil Nadu hereby declares that with effect on and 
from the 15th day of December 2011 . the local areas specified 
in column ( 3 ) of the Schedule below , shall cease to form part 
of the local areas of the Police Station specified in column ( 2 ) 
thereof and shall form the local area of the Police Station 
specified in column (4 ) thereof: 


Defining jurisdiction of newly opened CMBT Police 

Station as Metro I type at Koyambedu . 
[G .O . Ms No. 895, Home (Pol-XIV), 21st December 2011.) 

No. II ( 2 )/HO / 24 /2012 . — Under Clause (s ) of Section 2 of the 
Code of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), The 
Governor of Tamil Nadu hereby declares that with effect on and 
from the 21st day ofDecember 2011 , the local areas specified 
in column ( 3 ) of the Schedule below , shall cease to form part 
of the local areas of the police station specified in column ( 2 ) 
thereof and shall form the local area of the Police Station 
specified in column (4 ) thereof: 


District 


Police station 

to which 
attached 
at present. 


THE SCHEDULE 

Name of the Local Police Station to 
Areas to be detached which hereafter 
from K10. Koyambedu to be attached . 

Police Station . 


THE SCHEDULE 

Local Area 


District 


Police Station to 
which proposed 
to be attached 


(2) 


Police Station 

to which 
attached 
at present. 


(4) 


(1) 
Chennai 


(K -10 ) 
Koyambedu 
Police Station 


CMBT Police 
Station as 
Metro | Type, 


(2 ) 


(1) 
Chennai 
District 


(3) 
PANIYUR 


(4 ) 
Kanathur 


1. Chennai Mofussil 

Bus Terminus 
2 . Chennai Contract 

Carriage Bus 

Terminus . 
3 . Koyambedu Market 

Complex Area . 


J 8 


Police Station 


Neelangarai 
Police Station 


1. Paniyur Kuppam 
2 . Kudimiyandi Thoppu 
3. Rajiv GandhiNagar 
4 . 1st to 12th Avenue 
5 . Sea Clif Avenue 
6 . Sai Nagar 
UTHANDI 
1 . Uthandi 
2. Ninar Kuppam 
3 . K .K . Salai 
4 . Zigu Beach Salai 
5 . Rangunath Nagar 
6 . V . V .V . Salai 
7 . Jeevarathinam Salai 
8 . MG Rathinam Chetti 

Salai 
9. Kulakarai Salai 
KHANATHUR 
1. CLRINagar 
2 . Reddy Kuppam 
3. Bilal Nagar 
4 . Meeran Nagar 
5 . Rajiv Gandhi Nagar 
MUTTUKADU 
1 . Karikattu Kuppam 
2 . Karikattu Mettu 

Kuppam 
3 . Yellow Pages 
4 . 1st to 7th Avenue 
5 . Nalini Chidambaram 

Nagar 


Appointment of Certain Officials for the purpose of 

Conducting the trial case before Special Judge for 
Tamil Nadu Protection of Interests of Depositors ( in 

financial Establishments ) Act. 
[G . O . (D .) No. 1256 , Home (Pol-XIX ), 23rd December 2011.) 

No . Il (2 )/HO /25 /2012 . — In exercise of the powers conferred 
by sub - section (8 ) of Section 24 of the Code of Criminal 
Procedure , 1973 (Central Act 2 of 1974 ) read with Section 12 
of Tamil Nadu Protection of Interests of Depositors (in Financial 
Establishments ) Act, 1997 ( Tamil Nadu Act 44 of 1997), 
the Governor of Tamil Nadu hereby appoint Thiruvalargal 
D . Ilanchezian , Senior Public Prosecutor, S . R . Batta , Senior 
Public Prosecutor, N . Nagendran , Public Prosecutor and 
S . Natarajan , Public Prosecutor for the purpose of conducting 
the trial in Rc. 12 /E /2011-CBI/EOW /Chennai before the Special 
Judge for Tamil Nadu Protection of Interests of Depositors (in 
Financial Establishments ) Act, 1997 at Coimbatore . 


RAMESHRAM MISHRA, 
Principal Secretary to Government. 


HOME, PROHIBITION AND EXCISE DEPARTMENT 


Amendment to Notification under Tamil Nadu 

Prohibition Act. 
[G . O . Ms. No . 63, Home, Prohibition and Excise ( III), 

19th December 2011.) 
No . || ( 2 )/HOPE / 26 /2012 . - In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 18 -B of the Tamil Nadu 
Prohibition Act, 1937 (Tamil Nadu Act X of 1937 ), the 
Governor of TamilNadu herebymakes the following amendment 


Jan . 11 , 2012 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


11 


Conféms 


T600T 


4 


to the Prohibition and Excise Department Notification 
No. I|( 1 )/PE /239(d )/81 , published at page 2 of Part II— Section 1 
of the Tamil Nadu Government Gazette Extraodinary , dated the 
1st May 1981 , as subsequently amended : 


பணிக்காலத்தின் அடிப்படையில் சர்வீஸ் வெயிட்டேஜ்ஜை 
நிர்ணயிக்கக் கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 


NDMENT 


ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
In the said Notification , in the Table , in the Annexure , under 
the heading " PREMIUM BRANDS ” , under the Confl : 06 T600 5 
sub -heading " Thiruvalargal SNJ Distillers Private Limited , the 
following entries shall be omitted , namely : -- 

உணவு ஈட்டுப்படியாக ரூ . 729/ - உடன் ரூ . 600 / - சேர்த்து 

ரூ. 1,329/ - ஆக வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் 
"Master Stroke Premium Whisky 

கோரிக்கை நியாயமானதா ? 
Smirnoff No. 21 , Vodka 
Gilbey s Premium Brandy 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
Smirnoff Orange Twist Vodka 
Smirnoff Green Apple Twist Vodka" . 

கோரிக்கை எண் 6 


RAMESHRAM MISHRA , 

தற்போது வழங்கப்படும் பஞ்சப்படி ரூ . 6.20/ - என்பதை ரூ . 10/ - ஆக 
Principal Secretary to Government. 

வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதா ? 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
Disputes between Workmen and Managements referred 
to Industrial Tribunal for adjudication . 

கோரிக்கை எண் 7 
ஹோட்டல் பாம்குரோவ் , சென்னை . 

வீட்டு வாடகைப்படி எவ்வளவு என்பதை நிர்ணயிக்க . 
[ அரசாணை (டி ) எண் 361 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ1) த் துறை , 18 நவம்பர் 2011 , கார்த்திகை 2 , கோரிக்கை எண் 8 
திருவள்ளுவர் ஆண்டு 2042 .) 

தற்போது வழங்கப்படும் சிறப்புப்படி ரூ . 950/- உடன் ரூ . 1,050/ 
No .II ( 2 )/ LE/ 27 / 2012 . -- இந்த ஆணையின் இணைப்பில் சேர்த்து ரூ . 2 , 000 / - ஆக வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஹோட்டல் பாம்குரோவ் , சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் பாம்குரோவ் தொழிலாளர் 
முன்னேற்றச் சங்கம் மற்றும் பாம்குரோவ் அண்ணா தொழிலாளர் ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

கோரிக்கை எண் 9 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது போக்குவரத்துப்படியாக ரூ . 1,200/ - வழங்க வேண்டும் என்ற 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; தொழிற் சங்கங்களின் கோரிக்கை நியாயம் தானா ? 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

கோரிக்கை எண் 10 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு கல்வி உதவித் தொகை எவ்வளவு வழங்க வேண்டும் என்பதை 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , தொழிற் நிர்ணயிக்க . 
தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

கோரிக்கை எண் 12 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

சமையலறைப் பணியாளர்களுக்கான ஊக்கத் தொகையை 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , 

மாற்றி மிகை நேரப்பணி ஊதியம் என்ற அடிப்படையில் வழங்க 
தொழிற்தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வேண்டும் என்று கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதா ? 
இணைப்பு 
எழுவினாக்கள் 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் 2 

கோரிக்கை எண் 13 
அடிப்படை ஊதியம் ரூ . 2 ,000/ - வரை உயர்த்தப்பட வேண்டும் 

சமையலறையில் பணிப்புரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கான 
என்று கோரும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கை நியாயமானதா ? 

வெப்பப்படியை நிர்ணயிக்க . 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் 16 
கோரிக்கை எண் 3 

தற்போது வழங்கப்படும் பொங்கல் முன்பணம் ரூ . 2 ,000/ - ஐ 
தொழிலாளர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு கோரும் தொழிற் ரூ . 5 , 000/ - ஆக உயர்த்த வேண்டும் என்று கோரும் தொழிற் 
சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
D . T. P. - || - 2 ( 1 ) - 2 


12 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


மேலும், இந்த குள் தீர்ப்பு எப்படுகிறது 
. 


கோரிக்கை எண் 17 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ) 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் , வாரிசுகள் 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , தொழிலாளர் 
இறந்தால் வழங்கப்படும் ஈமச் சடங்கு உதவித் தொகையை நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ரூ . 5000/ - ஆக மானியமாக உயர்த்த வேண்டும் என்ற தொழற் 
சங்கங்களின் கோரிக்கை சரியானதா ? 

இணைப்பு 
கோரிக்கை எண் 24 

எழுவினா 
பணிக்காலம் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் . 

மாநகர போக்குவரத்துக் கழகம் , அடையாறு பணிமனையில் 
அவ்வாறு வழங்க இயலாதவர்களுக்கு அப்பதவிக்கு நிகரான உதியம் 

பணிபுரியும் திரு அரிவேல் , ஓட்டுநர் பணி எண் 16324 , 
வமங்க வேண்டும் மற்றும் நிரந்தாக் தொழிலாளர்களின் திரு . தர்மலிங்கம் , ஓட்டுனர் பணி எண் 13683 , திரு . கிறிஸ்டோபர் , 
பணியிடங்களுக்கு ஏற்படும் காலியிடத்தில் அந்தந்த பணியிட 

ஓட்டுநர் பணி எண் 14543 , திரு . வடிவேலு , ஓட்டுநர் பணி எண் 
ஆட்களை ஒரு மாதத்திற்குள்ளாக நியமிக்க வேண்டும் என்ற தொழிற் 

14561 , திரு . கல்யாண சுந்தரம் , ஓட்டுனர் பணி எண் 16209 , 

திரு. குழந்தைசாமி , நடத்துனர் பணி எண் 13990 , திரு ஜான் பீட்டர் , 
சங்கத்தின் கோரிக்கை சரியானதா ? 

நடத்துனர் பணி எண் 15172 , திரு . எஸ் . ஜி . மாணிக்கம் , நடத்துனர் 

பணி எண் 11168 , திரு . முகமது மன்சூர் , நடத்துனர் பணி 
கோரிக்கை எண் 26 

எண் 50411 , திரு . முத்துக்குமார் , தொழில் நுட்பம் டி50671 , 
புதிதாக நிரந்தரம் செய்யப்படும் நிரந்தரத் தொழிலாளர்களை 

திரு. முத்துசாமி , தொழில் நுட்பம் டி8414 , திரு . கோகுலகிருஷ்ணன் , 
எந்த கிரேடில் நிரந்தரம் செய்யப்படுகிறார்களோ அந்த கிரேடுக்குரிய 

நடத்துனர் பணி எண் 11955 ஆகியோருக்கு நிர்வாகத்தின் 

குறிப்பாணை எண் 3484/ சபி ( ஒரு 5 /மாபோக 2001, நாள் 20 - 6 - 2008 - ன் 
பணி வழங்க வேண்டும் என்று கோரும் தொழற் சங்கத்தின் 

படி தற்காலிக பணிநீக்க காலமான 26 - 11 - 2001 முதல் 
கோரிக்கை நியாயமானதா ? 

20 - 5 - 2002 வரையிலான 176 நாட்களை நிறுவனத்தின் 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நிலையாணைகளுக்கு எதிராக விடுப்பு காலமாக கருதி உத்தரவிட்ட 
நிர்வாகத்தின் செயல் , முறையானது அல்ல எனக்கூறி மேற்கண்ட 

உத்தரவினை ரத்து செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
கோரிக்கை எண் 35 

நியாயமானது தானா ? 
உணவு விடுத்திக்குள்ளேயே ஒரு அறையை தங்கள் தொழிற் 

ஆம் எனில் , தக்க உத்தரவுகள் பிறப்பிக்க . 
சங்கத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஓட்டல் பாம்குரோவ் 
தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் கோரிக்கை சரியானதா ? 

கே . பி . சுப்ரமணியன் , 

அரசு கூடுதல் செயலாளர் . 
மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , செட்டிநாடு , சிவகங்கை 

மாவட்டம் . 


Disputes between Workmen and Managements referred 

( அரசாணை (டி ) எண் 406 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
to Labour Courts for adjudication . 

( பி1) த் துறை, 13 டிசம்பர் 2011 , கார்த்திகை 27 , 

திருவள்ளுவர் ஆண்டு 2042 .) 
மாநகர போக்குவரத்துக் கழகம் , சென்னை , அரசாங்க 
போக்குவரத்து ஊழியர் சங்கம் (சிஐடியு) . 

No .II ( 2 )/LE / 29/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , 
[ அரசாணை ( டி ) எண் 359 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு செட்டிநாடு , சிவகங்கை மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் 
( அ ) த் துறை, 18 நவம்பர் 2011, கார்த்திகை 2 , திருவள்ளுவர் ஆண்டு டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சிவகங்கை என்ற 
2042 .] 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 

அரசு கருதுவதாலும் ; 
No II (2 ) LE / 28 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் கழகம் , மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
சங்கம் (சிஐடியு) - க்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

(மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை, 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய இதனால் ஆணையிடுகிறார் . 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 ( 1) (d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 (2ஏ ) 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , தொழிலாளர் 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , தொழிலாளர் 
ஆணையிடுகிறார் . 

நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


Jan . 11 , 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


13 


இணைப்பு 

ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , செட்டிநாடு , 
எழுவினா 

சிவகங்கை மாவட்டம் . 
திரு ஏ . சரவணன் என்பவரை நிர்ணயிக்கப்பட்ட வேலை [ அரசாணை (டி ) எண் 408 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
அளவுகளை செய்ய மறுத்ததாகக்கூறி 2 - 5 - 2009 முதல் ( பி ) த் துறை , 13 டிசம்பர் 2011 , கார்த்திகை 27 , 
6 - 5 - 2009 வரை 4 நாட்கள் , 20 - 05 - 2009 முதல் 28 - 05 - 2009 

திருவள்ளுவர் ஆண்டு 2042 .) 
வரை 8 நாட்கள் , 16 - 06 - 2009 முதல் 02 - 07 - 2009 வரை 15 
நாட்கள் , 28 - 07 - 2009 முதல் 01 - 9 - 2009 வரை 30 நாட்கள் 

No . II( 2 ) /LE/ 31 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மொத்தம் 57 நாட்கள் தற்காலிக வேலைநீக்கம் செய்து சம்பள பிடித்தம் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , 
செய்த நிர்வாகத்தின் செயல் சட்ட விரோதமானது என்றும் , எனவே செட்டிநாடு , சிவகங்கை மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் 
தற்காலிக பணிநீக்கம் ரத்து செய்யப்பட்டு அதற்கான சம்பளத்தையும் டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சிவகங்கை என்ற 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
நியாயம்தானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , செட்டிநாடு , 

சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் வரம்பு 
சிவகங்கை மாவட்டம் . 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை , தொழிலாளர் 
[ அரசாணை (டி ) எண் 407 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
(பிரித் துறை , 13 டிசம்பர் 2011 , கார்த்திகை 27 , 

ஆணையிடுகிறார் . 
திருவள்ளுவர் ஆண்டு 2042 .) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
No. II (2 )/LE / 30 /2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை, 
செட்டிநாடு , சிவகங்கை மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் 

தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சிவகங்கை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 

இணைப்பு 
அரசு கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

திரு . கே . ஆர் . சங்கர் என்பவரை நிர்ணயிக்கப்பட்ட வேலை 

அளவுகளை செய்ய மறுத்ததாகக்கூறி 03 - 05 - 2009 முதல் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 07 - 05 - 2009 வரை 4 நாட்கள் , 21 - 05 - 2009 முதல் 29 - 05 - 2009 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் வரம்பு வரை 8 நாட்கள் , மொத்தம் 12 நாட்கள் தற்காலிக வேலைநீக்கம் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு செய்து சம்பள பிடித்தம் செய்த நிர்வாகத்தின் செயல் சட்ட 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை , தொழிலாளர் விரோதமானது என்றும் , எனவே தற்காலிக பணிநீக்கம் ரத்து 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் செய்யப்பட்டு அதற்கான சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்ற 
ஆணையிடுகிறார் . 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? உரிய உத்தரவுகள் 

பிறப்பிக்கவும் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , செட்டிநாடு , 

சிவகங்கை மாவட்டம் . 
இணைப்பு 

[ அரசாணை ( டி ) எண் 410 , தொழிலாளர் மற்றும் 
எழுவினா 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 19 டிசம்பர் 2011, மார்கழி 3 , 

திருவள்ளுவர் ஆண்டு 2042.) 
திரு . கே . குமார் என்பவரை நிர்ணயிக்கப்பட்ட வேலை அளவுகளை 
செய்ய மறுத்ததாகக் கூறி 24 - 4 - 2009 முதல் No. II (2 ) LE / 32/ 2012. - இந்த ஆணையின் இணைப்பில் 
27 - 4 - 2009 வரை 4 நாட்கள் , 09 - 05 - 2009 முதல் 17 - 5 - 2009 குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , 
வரை 8 நாட்கள் , 28 - 05 - 2009 முதல் 13 - 06 - 2009 வரை 15 செட்டிநாடு , சிவகங்கை மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் 
நாட்கள் மற்றும் 26 - 06 - 2009 முதல் 30 - 07 - 2009 வரை 30 நாட்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சிவகங்கை என்ற 
மொத்தம் 57 நாட்கள் தற்காலிக வேலை நீக்கம் செய்து சம்பள தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
பிடித்தம் செய்த நிர்வாகத்தின் செயல் சட்ட விரோதமானது என்றும் , அரசு கருதுவதாலும் ; 
எனவே தற்காலிக பணிநீக்கம் ரத்து செய்யப்பட்டு அதற்கான 
சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
கோரிக்கை நியாயம்தானா ? 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


எ பிடித்தம் செய்த தற்காலிக பவேண்டும் 
என்ற 


14 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , மதுரை , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 


இணைப்பு 

எழுவினா 
திரு . எஸ் . ஐயப்பன் என்பவரை நிர்ணயிக்கப்பட்ட வேலை 
அளவுகளை செய்ய மறுத்ததாகக்கூறி 25 - 4 - 2009 முதல் 
28 - 04 - 2009 வரை 4 நாட்கள் , 07 - 05 - 2009 முதல் 16 - 05 - 2009 
வரை 8 நாட்கள் , 30 - 05 - 2009 முதல் 15 - 06 - 2009 வரை 15 
நாட்கள் , 27 - 6 - 2009 முதல் 30 - 7 - 2009 வரை 30 நாட்கள் மொத்தம் 
57 நாட்கள் தற்காலிக வேலைநீக்கம் செய்து சம்பள பிடித்தம் செய்த 
நிர்வாகத்தின் செயல் சட்ட விரோதமானது என்றும் , எனவே 
தற்காலிக பணிநீக்கம் ரத்து செய்யப்பட்டு அதற்கான சம்பளத்தையும் 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் 
தானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


